NOVEMBER/DECEMBER 2023 


FTA31/CTA31/BTA31 — இலக்கியம்‌ - 3 - 
சமயப்பாடல்களும்‌ சிற்றிலக்கியங்களும்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


ம 


10. 


பகுதி அ-- (10 % 2 - 2௦ மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 

கயிலை மலையைப்‌ பெயர்க்க முற்பட்டவன்‌ யார்‌? ள்‌ 
திருவதிகை நொடித்தான்‌ மலைப்பதிகம்‌ பாடியவர்‌ யார்‌? 
வெண்ணெய்‌ உண்ட வாயன்‌ யார்‌? 


இறைவனின்‌ பெருமைகளைக்‌ கூறி” ஆண்டாள்‌ யாரை 
துயில்‌ எழுப்பினாள்‌? 


மீனாட்சியம்மைக்கு தாலாட்டுப்பாடியது யார்‌? 


திருக்காவலூர்க்‌ கலம்பகத்தின்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ 
யார்‌? ்‌ 


ஐவகைத்‌ தொழில்களை நிகழ்த்துபவர்‌. யாரென 
குமரகுருபரர்‌ குறிப்பிடுகின்றார்‌? 


சிதம்பர மும்மணிக்கோவை யாரால்‌ இயற்றப்பட்டது? 
“குறவஞ்சி” - பெயர்‌ காரணம்‌ தருக. 
“ஒற்றைக்கால்‌ நடனம்‌” என்று எதனை அழைப்பர்‌? 


3895 


101) 


12. 


18. 


14, 


ப, பகுதிஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
௩ 
(அ) “வேயுறு தோளி பங்கன்‌' எனத்‌ தொடங்கும்‌ பாடற்‌ 
கருத்தினை விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) சிவபெருமானின்‌ அருட்திறத்தை சுந்தரர்‌ எங்ஙனம்‌ 
எடுத்துரைக்கிறார்‌.. - 
(அ) திருப்பாணாழ்வார்‌ கொண்டல்‌ வண்ணனைப்‌ 
- புகழும்‌ திறம்‌ யாது? 
i (அல்லது) 
(ஆ) “பாவை நோன்பு குறித்தெழுதுக. 
(அ) மீனாட்சியை குமரகுருபரர்‌ எவ்வாறு 


குழந்தையாகப்‌ பாவிக்கிறார்‌? 
(அல்லது) . 


(ஆ) மரியாளின்‌ அருளை திருக்காவலூர்‌ கலம்பகம்‌ 
எங்ஙனம்‌ எடுத்துரைக்கிறார்‌. 


(அ) நடராசனின்‌ திருவுருவச்‌ சிறப்பினை குமரகுருபரர்‌ 
வழி நின்று விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) சோண்சைலமலையின்‌ சிறப்பினை எழுதுக. 
2 8895 


15. 


16. 
பல்‌ 


18. 


(அ) ஞான நொண்டி நாடகம்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) பெத்லேகம்‌ குறவஞ்சி எடுத்துரைக்கும்‌. 
கருத்துக்களைச்‌ சுருக்கி வரைக. 
பகுதி இ-- (35% 1௦ - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கும்‌ விடையளி. 


கோளறு திருப்பதிகத்தினை விளக்கி அதன்‌ சிறப்பினை 
எழுதுக. ்‌ 


கண்ணனை ஆண்டாள்‌ புகழும்‌ திறத்தைத்‌ திருப்பாவை 
வழி நின்று விளக்குக. 


மீனாட்சியம்மைப்‌ பிள்ளைத்‌ தமிழின்‌ தாலாட்டினை 
விவரிக்க. 


சிவபெருமானின்‌ திரு அருட்திறத்தைச்‌ சிவப்பிரகாசர்‌ 
எடுத்துரைக்கும்‌ விதத்தினை ஆராய்க. 


குணங்குடியார்‌ தியான நிலைப்‌ பாடற்‌ கருத்துக்களை 
தொகுத்துரைக்க. 


8 ்‌... 8895 


